Kerala Gazette No. 48 dated 3rd December, 2019 . 
PART I 


Section iii 


GOVERN 


RNMENT OF 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - எச்) துறை 


அறிக்கை 


எண் 20712/ச . இ . எச் . 1/2017/சட்டம் . 


2017 அக்டோபர் 20 
திருவனந்தபுரம் , 1193 துலாம் 4 

1939 அஸ்வினம் 28 . 


2017- ம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொது மக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் 
செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர் . 


2017 - ன் அவசரச்சட்டம் எண் 21 


2017- ன் கேரள தொழில் நுட்பக் கல்லூரிகள் (மருத்துவ கல்லூரிகளில் 

நுழைவு முறைப்படுத்தல் ) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி எட்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டது. 

மாநிலத்தின் சில மருத்துவ கல்லூரிகளில் 2016- 17 - ம் கல்வி ஆண்டு மாணவர்களின் 
நுழைவை முறைப்படுத்த வழிமுறை செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முன்னுரை. -- மாநிலத்தில் நுழைவு மேற்பார்வை குழுவின் ஆணை களை சில 
மேலாண்மைகள் பின்பற்றாததால் , மருத்துவ அறிவியல் பிரிவில் சில மாணவர்களில் 2016 - 17 நடப்பு 
வருடத்தின் நுழைவு இரத்து செய்யப்பட்டுள்ளதாலும் ; 
G . 13/ 2018 /DTP/ S - 24 . 

25 


2 


அவ்வாறான கல்லூரிகளில் நுழைவு அனுமதி அளிக்கப்பட்ட எந்த ஒரு 
மாணவர்களினுடையவும் பாகத்தில் குறை காணப்படாததினாலும் ; 

அவ்வாறு இரத்து செய்த காலி இடத்தை பிற மாணவர்களுக்கு அனுமதிக்கப்படாததினாலும் , 

அவ்வாறான மருத்துவ கல்லூரிகளில் 2016- 17 - ம் கல்வி ஆண்டில் மாணவர்களின் நுழைவை 
முறைப்படுத்துவதற்கு வழிமுறை செய்வது உகந்ததாக இருப்பதினாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் தாம் துரித நடவடிக்கை 
எடுக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுறுகிறது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213 -ம் விதித்தொகுப்பின் உட்பிரிவு (1)-ன்படி 
வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் 
விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் .- (1) இந்த அவசரச்சட்டம் 2017 - ன் கேரள தொழில்நுட்ப 
கல்லூரிகள் (மருத்துவ கல்லூரிகளின் நுழைவை முறைபடுத்தல் அவசரச்சட்டம் என்று அழைக்கப் 
படலாம் . 


(2 ) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 


2 . மருத்துவ கல்லூரிகளில் நுழைவை முறைபடுத்தல் . - 2006 - ன் கேரள தொழில் நுட்ப 
கல்லூரிகளும் அல்லது நிறுவனங்களும் ( கட்டாய கட்டணம் தடை செய்தலும் , நுழைவை 
கட்டுபடுத்தலும் முறைகேடு இல்லாத கட்டணம் உறுதி செய்தலும் , தொழில்நுட்ப கல்வியில் 
நேர்மை மற்றும் மேன்மையை உறுதி செய்வதற்குள்ள பிற நடவடிக்கைகளும் ) சட்டத்திலோ 
(2006 - ன் 19) அல்லது ஏதேனும் நீதிமன்றத்தினுடைய அல்லது மேற்குறிப்பிட்ட சட்டத்தின் பிரிவு 
4 - ன் கீழ் உருவாக்கிய நுழைவு மேற்பார்வை குழுவினுடையவோ அல்லது பிற ஏதேனும் அதிகார 
நிறுவனத்தினுடையவோ ஏதேனும் உடன்படிக்கையிலோ விதியிலோ , ஆணையிலோ ஏதேனும் 
நடவடிக்கை முறைகளிலோ மற்றும் தற்போதுள்ள ஏதேனும் சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட ஏதேனும் 
உடன்படிக்கையிலோ ஒப்பந்தத்திலோ என்னதான் என்னதான் அடங்கியிருந்தாலும் , 2016 -17 கல்வி 
ஆண்டில் மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு மருத்துவகல்லூரிகளும் மருத்துவ அறிவியல் பிரிவில் 
நுழைவதற்கு தகுதியுடைய விண்ணப்பதாரரின் நுழைவு எந்த ஒரு நீதிமன்றமோ அல்லது நுழைவு 
மேற்பார்வை குழுவோ இரத்து செய்தது , நுழைவு மேற்பார்வை குழுவின் முன்பாக விண்ணப்பம் 
சமர்ப்பிக்கின்ற முறையும் ஏதேனும் ஆவணம் ஆஜராக்கப்படாததும் கணக்கிடாமல் அரசு , 
உகந்ததென்று கருதுகின்ற அவ்வாறான நிபந்தனைகளுக்கும் வழிமுறைகளுக்கும் உட்பட்டு 
முறைபடுத்துவது சட்டப்படியானதாக இருக்கும் . 

எனில் மேற்குறிப்பிட்ட கல்வி ஆண்டு மாணவர் முறைப்படி ஆஜராகாத நிலையில் 
அவ்வாறான நுழைவு முறைப்படுத்தப்பட வேண்டியதில்லை. 


26 


3 . முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை முறை -- (1) ஏதேனும் மருத்துவ கல்லூரியில் 
மருத்துவ பிரிவில் பிரிவு 2- ல் குறிப்பிட்டுள்ளபடி விண்ணப்பதாரருக்கு நுழைவு வழங்கிய பிறகு 
அவர்களின் நுழைவை இரத்து செய்த மருத்துவ கல்லூரி மேலாண்மைகளுக்கு இந்த 
அவசரச்சட்டத்தின் ஆரம்ப தேதி முதல் பதினைந்து நாட்களுக்குள் அவ்வாறுள்ள நுழைவை 
முறைப்படுத்துவதற்காக விண்ணப்பிக்கலாம் . 

(2) இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் நுழைவை முறைபடுத்துவதற்குரிய எல்லா விண்ணப்பமும் 
சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகம் வாயிலாக அரசுக்கு சமர்பிக்க வேண்டியதும் , பல்கலைக்கழகம் , 
அவ்வாறான விண்ணப்பம் கிடைத்த ஏழு நாட்களுக்குள் பின்வரும் காரியங்களின் மீதான அதன் 
கருத்தை உட்கொள்ளும் ஒரு அறிக்கையுடன் அதை அரசுக்கு அனுப்ப வேண்டியதாகும் , 
அதாவது, 


(i ) நுழைவு பெற்ற மாணவர் 2016 - 17 கல்வி ஆண்டு பாதகமாகும் தற்போதுள்ள 
சட்டங்கள் மற்றும் ஆணைகளின்படி மருத்துவ பிரிவில் நுழைவு பெறுவதற்காக நேஷனல் 
எலிஜிபிலிட்டி கம் என்ரண்ஸ் டெஸ்ட்டின் அடிப்படையில் தயார் செய்த ராங்க் லிஸ்ட்படி 
தகுதியுடையவரா அல்லது உரிமையுடையவரா என்றும் ; 

li) விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மாணவர்கள் 2016 -17 கல்வி ஆண்டு படிப்பிற்கு 
முறைப்படி ஆஜராகியுள்ளனரா என்றும் ; 

( iii ) மாணவர் பிற வகையில் படிப்பை தொடர உரிமையுடையவரா என்றும் ; 

(3 ) அரசு , சிறப்பு ஆணையின் மூலம் இந்த தேவைக்காக அதிகாரப்படுத்துகின்ற , அரசு 
செயலாளரின் பதவிக்கு குறையாத , ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும் . இந்த அவசரச்சட்டத்தின் 
கீழ் உள்ள ஒரு விண்ணப்பத்தை பரிசீலனை செய்வதற்குரிய திறனுடைய அதிகார இடம் , 
திறனுடைய அதிகார இடத்திற்கு , அவ்வாறான விண்ணப்பம் சரியான முறையில் தீர்ப்பு 
கூறுவதற்கும் எந்த ஒரு நபரையும் அழைப்பாணை செய்யவோ அல்லது சாட்சியங்கள் தேவைப் 
படுவதற்கோ அதிகாரமுடையதாக இருக்கும் . 

( 4) இந்த பிரிவின்கீழ் , முறைப்படுத்துவதற்குரிய விண்ணப்பம் கிடைக்கின்ற நிலையில் , 
அரசு , மருத்துவ கல்வி இயக்குனரிடமிருந்து ஒரு அறிக்கை தேவைப்படவும் , விண்ணப்பதாரரையும் 
எதிர்கட்சியர்களையும் தேவையெனில் , பிற ஏதேனும் தொடர்புடைய நபரையோ, அவர்கள் 
கூறுவதைக் கேட்ட பிறகு விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டியதும் , இந்த அவசரச் 
சட்டத்தின்கீழ் கட்ட வேண்டிய முறைப்படுத்தல் கட்டணம் செலுத்துவதற்குரிய ஆணை உட்பட 
அதன்மீது ஆணை வெளியிடப்பட்ட வேண்டியதாகும் . 

(5) அரசு , விண்ணப்பத்தை அனுமதிக்கும் போது சம்மந்தப்பட்ட ஒரு அறிவுரையை 
தொடர்புடைய பல்கலைக்கழகத்திற்கு அளிக்க வேண்டியதும் எந்த ஒரு பல்கலைக்கழக 
சட்டத்திலோ ஏதேனும் இயற்று சட்டத்திலோ அதன்கீழ் உருவாக்கப்பட்ட அவசரச்சட்டத்திலோ 
தற்போது அமலிலுள்ள பிற ஏதேனும் சட்டத்திலோ என்ன தான் அடங்கியிருந்தாலும் , 


27 


பல்கலைக் கழகத்தில் , அவ்வாறுள்ள மாணவர்களின் பெயர் சேர்ப்பதற்கு தேவையான ஆணைகள் 
பல்கலைக்கழகம் வெளியிட வேண்டியதும் அதற்கு பிறகு அவ்வாறான மாணவர்களை 2016- 17 
கல்வி ஆண்டு முதல் அந்த அறிவியல் பிரிவில் அவர்களின் படிப்பு பூர்த்திகரிப்பது வரை 
அந்த பல்கலைக்கழகத்திற்குகீழ் மருத்துவ அறிவியல் பிரிவில் ரெகுலர் மாணவர்களாக பரிசீலனை 
செய்யப்பட வேண்டியதாகும் . 

விளக்கம் . இந்த பிரிவின் தேவைக்காக " பல்கலைக்கழக சட்டம் எனில் மாநில 
சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் நிறுவுவதற்கான ஒரு சட்டம் என்று 
பொருள்படும் . 


4 . திறனுடைய அதிகார மையம் செய்ய வேண்டிய விஷயங்கள் . -- இந்த அவசரச் 
சட்டத்தின்கீழ் அளிக்கப்படுகின்ற முறைப்படுத்துவதற்குரிய ஒரு விண்ணப்பம் பரிசீலனை செய்யும் 
போது , அதிகாரமுடைய பதவி இடம்.-- 

(i) நுழைவிடம் கிடைத்த மாணவர் மருத்துவ பிரிவில் நுழைவு பெறுவதற்காக நேஷனல் 
எலிஜிபிலிட்டி கம் என்ரண்ஸ் டெஸ்ட்டின் அடிப்படையில் தயார் செய்த ராங்க் அட்டவணைபடி 
தகுதி மற்றும் உரிமையுடையவரா என்றும் 2016 -17 கல்வி ஆண்டு பாதகமாகும் அமலிலுள்ள விதி 
முறைப்படி பரிசீலனை செய்யப்படவேண்டும் . 

(ii ) அமலிலுள்ள பிற ஏதேனும் சட்டத்திற்கு எதிராக எந்த ஒரு மாணவரும் 
கல்லூரியில் தொடரவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் . 

(iii) மாணவர்களை சமர்பித்த விண்ணப்பங்களின் முறை பரிசீலனை செய்யப்பட்ட 
கூடாததாகும் ; 

( iv ) நுழைவு மேற்பார்வை குழு முன் ஏதேனும் சாட்சியம் மற்றும் ஆவணம் 
ஆஜராகவில்லையெனில் பரிசீலனை செய்யப்பட கூடாததாகும் ; 

(v ) மேலாண்மை ஒரு கட்டாய கட்டணமும் வாங்கவில்லை என்பதை உறுதிபடுத்த 
வேண்டும் ; 

( vi) மேலாண்மை , கொள்ளை லாபம் எடுக்கவில்லை என்பதை உறுதிபடுத்த வேண்டும் ; 


5 . முறையான கட்டணம் செலுத்துதல் . -- (1) இந்த அவசரச்சட்டத்தின் கீழ் நுழைவை 
வரிசைப்படுத்துவதற்குரிய ஒரு விண்ணப்பம் அரசு அனுமதிக்கும்போது , அவ்வாறுள்ள மருத்துவ 
கல்வி மேலாண்மை அவ்வாறுள்ள முறைபடுத்தலுக்காக ஒவ்வொரு மாணவனும் மூன்று இலட்சம் 
ரூபாய் முறைபடுத்தல் கட்டணமாக செலுத்த கடமைப்பட்டவராவார் . 

(2) உட்பிரிவு (1)- ல் ஏற்பாடு செய்தபடி கட்டணம் சுமத்த பிரிவு 3- ன் உட்பிரிவு (3)- ன் கீழ் 
உள்ள அதிகாரமுடைய பதவி இடத்திற்கு அதிகாரமுடையதும் பிரிவு 3- ன் உட்பிரிவு (3)- ன்கீழ் 
வெளியிடுகின்ற ஆணையில் அது குறிப்பிடப்பட வேண்டியதுமாகும் . 


பி . சதாசிவம் , 

ஆளுநர் . 


28 


